தேசம்‌ அசையட்டும்‌ 


தேவமனிதர்கள்‌ பெருகினால்‌, சத்துருவின்‌ செயல்கள்‌ அழிக்கப்படும்‌, தேவ மனிதர்கள்‌ 
செயல்படத்‌ தொடங்கினால்‌ தேசம்‌ அசையும்‌. உல்லாசம்‌ எனும்‌ சிறைக்குள்‌ தன்னை 
அடைத்துக்கொண்டோருக்கு, உன்னதரின்‌ பணி என்பது கடினமானதொன்றே. தன்னுயிரை 
காக்கவேண்டும்‌ என்ற  நிர்ப்பந்தத்திற்குள்ளாய்‌ காணப்படுவோர்‌,  ஆத்துமாக்களின்‌ 
விலையை அசட்டைபண்ணும்‌ ஆபத்திற்குள்ளான நிலையிலேயே இருப்பர்‌. 
அனுப்பப்பட்டோரின்‌ பாதுகாப்பிற்காக ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்தோரின்‌ 
முழங்கால்கள்‌, பணிமுணையில்‌ இருக்கும்‌ ஊழியர்களைத்‌ தாங்கும்‌ வலிமைபடைத்தவை. 
ஆத்துமாக்களைக்‌ குறித்த பாரமுடையோர்‌ யாரும்‌ கிறிஸ்துவின்‌ கட்டளைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியமுடியாதபடி பெலவீனராயிருப்பதில்லை. தேசம்‌ அசைய வேண்டுமெனின்‌, 
தேசத்தை அசைக்க தேவனுக்கு நாம்‌ வேண்டும்‌. 


நூற்றிருபது நாடுகளுக்கு அதிபதியான அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய பிரஸ்தாபத்தைக்‌ 
காண்பிக்க பெரிய விருந்து ஒன்றை ஆயத்தப்படூத்தினான்‌. விருந்தின்‌ நேரத்தில்‌ 
தன்னுடைய மனைவியின்‌ அழகை அனைவருக்கும்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணத்தில்‌ வஸ்தி எனப்பட்ட தனது மனைவியை அழைத்தான்‌. ஆனால்‌, அவளோ 
அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ வர மறுத்துவிட்டாள்‌. மனைவியின்‌ 
கீழ்ப்படியாமையயைக்‌ கண்டபோது, குடிபோதையில்‌ இருந்த அவனுக்கு கோபம்‌ மூண்டது; 
உடனே அவளை மனைவி என்னும்‌ ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டான்‌. தன்னுடைய 
மனைவியாகிய வஸ்தியின்‌ கீழ்ப்படியாமை ராஜ்யத்தின்‌ மற்ற பெண்களையும்‌ 
கெடுத்துவிடும்‌ என்று எண்ணிய ராஜாவும்‌, மந்திரிகளும்‌ ராஜாவுக்கு மனைவியாக 
ராஜ்யமெங்கும்‌ கன்னிப்பெண்களைத்‌ தேடத்தொடங்கினர்‌. இச்சூழ்நிலையிலேயே 
ஆண்டவரின்‌ கண்கள்‌ அநாதைப்‌ பெண்ணாயிருந்த எஸ்தரின்மேல்‌ விழுந்தது. தாயற்ற, 
தகப்பனற்றவளாயிருந்த எஸ்தரோ சிறையாகக்‌ கொண்டூவரப்பட்டிருந்த மக்கள்‌ மத்தியிலே 
வாழ்ந்துகொண்டிருந்தாள்‌. அவளது சிறிய தகப்பனாகிய மொர்தேக்காய்‌ அவளை 
பராமரித்துவந்தான்‌; அத்துடன்‌ தேசத்தைக்‌ குறித்த பாரத்தையும்‌, ஜனங்களைக்‌ குறித்த 
வைராக்கியத்தையும்‌ அவளுக்கு ஊட்டி வளர்த்தான்‌. அநாதை என்றோ, உதவியற்றவர்கள்‌ 
என்றோ நாம்‌ கலங்கவேண்டிய அவசியமில்லை, தேவனின்‌ தயை நம்மோடு கூட 
இருந்தால்‌ ராணியாவதற்கும்‌ நமது வாழ்வில்‌ தடையிருக்காது. மனிதர்களின்‌ தயை 
அற்றுப்போனாலும்‌, மாறினாலும்‌ தேவனின்‌ கண்கள்‌ நம்மேல்‌ வைக்கப்பட்டிருக்குமென்றால்‌, 
நம்மை உயர்த்தவும்‌, உயர்ந்த ஸ்தானங்களில்‌ அமரப்பண்ணவும்‌ அவரால்‌ கூடும்‌. 


யோசேப்பு மேய்ப்பர்களின்‌ வம்சத்தைச்‌ சார்ந்தவன்‌. அவனுடைய தொழில்‌ ஆடு, 
மாடுகளை மேய்ப்பதே. எகிப்தியர்களோ மேய்ப்பர்களை அருவருக்கின்றவர்கள்‌. 
என்றபோதிலும்‌, எகிப்து தேசத்தை ரட்சிப்பதற்கு பிரதான மந்திரியாயிருந்த யோசேப்பை 
சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்த தேவனின்‌ கண்கள்‌ யோசேப்பிற்கு 
போதுமானதாயிருந்தது. உலகம்‌ நம்மை வெறுத்தாலும்‌, வேண்டாம்‌ என்று நம்மை 
உதறித்‌ தள்ளிவிட்டாலும்‌, முன்னேறுவதற்கு நமக்கு முட்டூக்கட்டைகளைப்‌ போட்டாலும்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ நம்மைத்‌ தொடருமென்றால்‌, நாம்‌ சிங்காசனத்தில்‌ அமருவதை 
சூழ்நிலைகள்‌ தடைசெய்யமுடியாது. தேவன்‌ ஒரு மனிதனை உயர்த்துவாரென்றால்‌, 
அதிலே தேவனின்‌ திட்டமும்‌ இணைந்தே காணப்படும்‌. மறைந்துபோன USSR என்று 
சொல்லப்படுகின்ற ரஷ்யா தேசம்‌ இன்றோ 13 துண்டுகளாக உடைந்துபோயிருக்கின்றது. 
இந்த தேசங்கள்‌ ஒன்றாயிருக்கும்போது கொர்பச்சோவ்‌ என்றவர்‌ அதிபராக இருந்தார்‌. 
இவரது தாயார்‌ பக்தியுள்ளவர்‌, ஜெபிக்கிறவர்‌; கம்யூனிசம்‌ அந்த தேசத்தை 


ஆண்டூகொண்டிருந்தபோதிலும்‌, தன்னுடைய மகனே அதற்குத்‌ தலைவனாக 
இருந்தபோதிலும்‌, இடைவிடாது தேவனிடத்தில்‌ பக்தியுடையவராய்‌, ஜெபிக்கிறவராகவே 
காணப்பட்டார்‌. ஒருநாள்‌ அவரது தாய்‌ ஆண்டவரிடத்தில்‌, “ஆண்டவரே, நீர்‌ எனக்கு ஒரு 
ஆண்‌ குழந்தையைத்‌ தந்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில்‌ வைப்பீரென்றால்‌, அவனைக்‌ 
கொண்டு இந்த தேசத்தில்‌ சுவிசேஷத்திற்கு வழிகளைத்‌ திறக்கவேண்டும்‌' என்று 
ஜெபித்துவந்தார்‌. தேவன்‌ தாயின்‌ ஜெபத்தைக்கேட்டு கொர்பச்சேவ்‌ ன்‌ மனதை மாற்றி 
கம்யூனிஸத்தின்‌ கைகளிலிருந்து ரஷ்யாவை விடூதலையாக்குவதற்கு வழிகளைத்‌ 
திறந்தார்‌. இதைப்போலவே, “ஆண்டவரே எனது மகன்‌ மூலம்‌ ரஷ்யாவில்‌ 
சுவிசேஷத்திற்குக்‌ கதவுகள்‌ திறக்கவேண்டும்‌, அத்துடன்‌ ரஷ்யாவில்‌ அனைவரும்‌ 
சுவிசேஷத்தை அறியவேண்டும்‌' என்று எல்ஸ்டின்‌ ன்‌ தாயார்‌ ஜெபித்ததைக்‌ கேட்டு 
சாதாரமான அவரை தேவன்‌ அதிபராக மாற்றி, எந்த இடத்திலிருந்து கம்யூனிஸ்ட்‌ 
கூட்டத்தினர்‌ தேவன்‌ இல்லை என்று முழங்கினார்களோ, அந்த இடத்திலிருந்தே 
இயேசுவே உலக இரட்சகர்‌' என்று கர்த்தர்‌ முழங்கச்‌ செய்தார்‌. அந்த மாளிகையில்‌ 
நடைபெற்ற ஒரு கூட்டத்தில்‌ மாத்திரம்‌ ஏறக்குறைய 3500 பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. 
தேவன்‌ தனது மக்களை உயர்த்துவதின்‌ நோக்கம்‌ தனது உன்னத திட்டங்களை 
உலகத்தில்‌  செயல்படுத்தவே, தனது ஜனத்தை அழிவினின்று பாதுகாக்கவே, 
ஆத்துமாக்களை தேவராஜ்யத்தில்‌ கொண்டூவந்து சேர்க்கவே. 


உதறித்‌ தள்ளப்படும்‌ உல்லாசங்கள்‌ 


இந்த நடபடிகளுக்குப்பின்பு, ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, 
தனன்டத்திலிருக்கிற சகல பீரபுக்களுக்கும்‌ மேலாக அவனுடைய 
ஆசனத்தை உயர்த்திவைத்தான்‌. 


ஆகையால்‌ ராஜூவின்‌ அரனை வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள்‌. 
அவனுக்கு இப்படிச்‌ செய்யவேண்டும்‌ என்று ராஜா 
கட்டளையிட்டிருந்தான்‌. ஆனாலும்‌ மொர்தெகாய்‌ அவனை 
வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை. எஸ்தர்‌ 3:1,2 


எஸ்தரின்‌ நாட்களில்‌ ஆமான்‌ என்பவனுடைய தலை ராஜ்யத்தில்‌ உயர்த்தப்பட்டது; 
ராஜாவினால்‌ அவன்‌ அதிகாரம்‌ பெற்றான்‌, அவனுடைய மதிப்பு மக்களிடையே பெருகியது. 
ராஜாவினால்‌ ஆமான்‌ தேசத்தில்‌ உயர்த்தப்பட்டபோது, எஸ்தர்‌ பட்டத்து ராணியாகக்‌ 
காணப்பட்டாள்‌. பட்டத்து ராணியான எஸ்தரின்‌ சிறிய தகப்பனே மொர்தேக்காய்‌. 
மொர்தேக்காய்‌ தேவனுக்குப்‌ பயப்படுகிறவன்‌ மாத்திரமல்ல, தன்‌ ஜனத்திற்காக 
வைராக்கியம்‌ கொண்டவன்‌; தனது ஜனத்தின்‌ நன்மைக்காகப்‌ பாடுபடூகிறவன்‌. ராஜாவின்‌ 
அரண்மனையில்‌ வேலைசெய்துகொண்டிருந்தபோதிலும்‌, எஸ்தரை வளர்த்த மொர்தேக்காய்‌ 
ஆமானை வணங்க மறுத்துவிட்டான்‌. மொர்தேக்காய்‌ ஏன்‌ அதிகாரியாகிய ஆமானை 
வணங்கவில்லை என்ற கேள்வி நமது உள்ளத்தில்‌ உண்டாகலாம்‌. இதற்குப்‌ பதிலை 
நாம்‌ அறியவேண்டுமென்றால்‌, ஆமான்‌ யார்‌ என்பதை நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆமான்‌ ஒரு ஆகாகியன்‌. ஆகாக்‌ என்பவன்‌ அமலேக்கின்‌ ராஜாவாக இருந்தவன்‌ 
(1சாமுவேல்‌ 15:32). ஆமானும்‌ இந்த அகாகின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவனே. அமலேக்கியர்‌ 
யார்‌? தேவன்‌ ஏன்‌ அவர்களை அழிக்கவேண்டுமென்றிருந்தார்‌ என்பதை கீழ்க்கண்ட 
வசனங்களின்‌ வாயிலாக நாம்‌ அறிந்துகொள்ள இயலும்‌. “எகிப்திலிருந்து புறப்பட்டு 
வருகிற வழியிலே, அமலேக்கு தேவனுக்குப்‌ பயப்படாமல்‌ உனக்கு எதிராக வந்து, நீ 
இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகற உன்‌ பாளயத்திலுள்ள 
பலவீனரையெல்லாம்‌ வெட்டினான்‌ என்பதை நுனைத்திரு. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ ந 
சுதந்தரித்துக்கொள்ள உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தின்‌  சுற்றுப்புறத்தாராலிய 
உன்னுடைய சத்தருக்களையெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ விலக்கி உன்னை 


இளைப்பாறப்பண்ணும்போது, நீ அமலேக்கின்‌ பேரை வானத்தின்‌கழ்‌ இராதபடிக்கு 
அழியப்பணணக்கடவாய்‌, இதை மறக்கவேண்டாம்‌” (உபாகமம்‌ 25:17-19). அமலேக்கியர்‌ 
தேவ ஜனத்தை முன்னேறவிடாமல்‌ தடுத்தபடியினாலும்‌, அவர்களின்‌ ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெறவிடாமல்‌  தடைசெய்தபடியினாலும்‌ தேவன்‌ அவர்களை 
அழிக்கத்‌ திட்டமிட்டார்‌. 


இயேசு அன்பானவரே, குஷ்டரோகிகளைக்‌ கண்டால்‌ ஜனங்கள்‌ ஓடுகிற அந்நாட்களிலும்‌, 
அவர்களைத்‌ தொட்டு குணமாக்கியவர்‌, மனதுருகிறவர்‌. என்றாலும்‌ தன்‌ ஜனத்திற்கு 
இடறல்‌ உண்டாக்குவோரைக்குறித்தோ, “என்னிடத்தில்‌ விசகுவாசமாயிருக்கற இந்தச்‌ 
சீறியரில்‌ ஒருவனுக்கு இடறல்‌ உண்டாக்குகறவன்‌ எவனோ, அவனுடைய கழுத்தில்‌ 
ஏந்திரக்கல்லைக்‌ கட்டி, சமுத்திரத்தின்‌ ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு 
நலமாயிருக்கும்‌” மத்தேயு 18:0). என்றுதான்‌ கூறுகின்றார்‌. மேலும்‌, “உண்‌ வலது கண்‌ 
உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, அதைப்‌ பிடுங்கி எறிந்துபோடு, உன சரீரம்‌ முழுவதும்‌ 
நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று கெட்டுப்போவது 
உனக்கு நலமாயிருக்கும்‌. உன்‌ வலதுகை உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, 
அதைத்தறித்து எறிந்துபோடு, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ நரகத்தில்‌ 
தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று கெட்டுப்போவது உனக்கு 
நலமாயிருக்கும்‌ மத்தேயு 5:29,30) என்றும்‌ அறிவுறுத்துகின்றார்‌. ஆவிக்குரிய 
ஓட்டத்தைத்‌ தடைசெய்வோரின்‌ மேலும்‌, அதற்கு இடறல்‌ உண்டாக்குவோரின்‌ மேலும்‌ 
தேவனின்‌ கோபம்‌ பற்றி எரிகின்றது என்பதை நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
தேவன்‌ பட்சிக்கிற அக்கினி என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. அமலேக்கியரை தேவன்‌ 
அழிக்கவேண்டும்‌ என்று தீர்மாணிக்கவில்லை, அவர்களே தேவனுக்கும்‌, தேவ 
ஜனத்திற்கும்‌ விரோதமாக செயல்பட்டு, இடறல்‌ உண்டாக்கினதினால்‌ தங்களுக்கு 
அழிவைச்‌ சம்பாதித்துக்கொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவர்களுடன்‌ யுத்தம்‌ 
பண்ணாத வேளையிலும்‌, பாளையத்தின்‌ பின்னிருந்து இஸ்ரவேல்‌ ஜனத்தில்‌ 
பெலவீனமானவர்களை வெட்டி அவர்களை அழித்துவிட்டார்கள்‌. எனவே அவர்களின்‌ மேல்‌ 
தேவ கோபம்‌ பற்றிஎரிந்தது; எனவே, அமலேக்கின்‌ பெயரை அழித்துப்போடக்கடவாய்‌ 
என்று தேவன்‌ ஆணையிடுகின்றார்‌. என்றபோதிலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களோ அதைச்‌ 
செய்யவில்லை. இஸ்ரவேலின்‌ ராஜாவாக சவுல்‌ வந்தபோதும்‌, “நான்‌ உன்னை ராஜாவாக 
அபிஷேகம்‌ செய்ததின்‌ நோக்கம்‌ அமலேக்கியரை அழிக்கவேண்டும்‌ என்பதுதான்‌' 
என்பதை உணர்த்துகின்றார்‌. ஆனால்‌, சவுலோ அமலேக்கியரைப்‌ பூரணமாக அழிக்கத்‌ 
தவறியபடியினால்‌, தேவன்‌ சவுலை ராஜாவாயிராதபடிக்குத்‌ தள்ளினார்‌ (1 சாமுவேல்‌ 
15:15,26). இப்படிப்பட்ட அமலேக்கியரின்‌ குடும்பத்திலிருந்து வந்தவனாகிய ஆமானை 
மொர்தேக்காய்‌ காண்கின்றான்‌. அவனுக்குள்‌ வைராக்கியம்‌ பற்றியெரிகிறது. தேவ 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ எழும்புகின்ற இவனை நான்‌ வணங்கமாட்டேன்‌ என்ற 
உறுதியுடன்‌ மொர்தேக்காய்‌ காணப்பட்டான்‌. மொர்தேக்காய்‌ ஆமானை வணங்கவுமில்லை, 
அவனை நமஸ்கரிக்கவுமில்லை. தேவனுக்கு எதிரியானவர்கள்‌ தேவஜனத்திற்கும்‌ 
எதிரியானவர்களே. எனவே தாவீது, “கர்த்தாவே, உம்மைப்‌ பகைக்கிறவர்களை நான்‌ 
பகையாமலும்‌, உமக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவர்களை அருவருக்காமலும்‌ 
இருப்பேனோ? முழுப்பகையாய்‌ அவர்களைப்‌ புகைக்கிறேன்‌, அவர்களை எனக்குப்‌ 
பகைஞராக எண்ணுகிறேன்‌ (சங்கதம்‌ 139:21,22) என்று கூறுகின்றான்‌. இதையே 
மொர்தேக்காய்‌ செய்தான்‌. “ஆமான்‌ எத்தனை பெரிய அதிகாரியாயிருந்தாலும்‌, என்‌ 
தேவனை எதிர்ப்பவனுக்கு நான்‌ தலை வணங்கிப்போகமுடியாது' என மொர்தேக்காய்‌ 
வைராக்கியமாயிருந்தான்‌. 


மதுபனி என்னும்‌ பணித்தளத்தில்‌ உள்ள பயிற்சிமையத்தில்‌ பயிற்சி பெறுவோர்‌, பயிற்சி 
முடிந்தபின்பு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படிக்கு அனுப்பப்படூவார்கள்‌. ஒரு முறை 
சுவிசேஷப்புத்தகங்கள்‌ மற்றும்‌ கைப்பிரதிகளுடன்‌ ஆறு நபர்களை நேபாளுக்கு 
அனுப்பிவைத்தோம்‌. நேபாளில்‌ ஜனக்பூர்‌ என்னுமிடத்தில்‌ அவர்கள்‌ சென்று ஊழியம்‌ 
செய்தனர்‌. இவர்கள்‌ வீதியில்‌ பாடல்களைப்‌ பாடியபோது, அநேக ஜனங்கள்‌ கூடினர்‌. 


பொதுக்கூட்டங்களுக்கு தடைசெய்யப்பட்டிருந்த அந்நாட்களில்‌, தற்செயலாக அவ்வழியே 
வந்த காவல்துறையின்‌ உயர்‌அதிகாரி இவர்களை காவல்நிலையத்திற்குக்‌ 
கொண்டூசென்றார்‌. நீங்கள்‌ பிரசங்கிப்பது என்ன? அதைச்‌ சொல்லுங்கள்‌ என்று அதிகாரி 
கேட்க, அந்த அதிகாரியை எவ்விதத்திலும்‌ வணங்காமல்‌, இவர்கள்‌ தாங்கள்‌ அறிந்திருந்த 
அத்தனைச்‌ சத்தியங்களையும்‌ சுவிசேஷங்களையும்‌ அவர்களுக்கு அறிவித்தனர்‌. அவரோ 
கோபமுற்றவராய்‌ அவர்களை சிறையில்‌ அடைத்துவைத்தார்‌. என்றபோதிலும்‌ 
அதிகாரிகளின்‌ தயையை அவர்கள்‌ நாடவில்ல, அவர்களை வணங்கவில்லை, தேவனோ 
அவர்களை விடுதலையாக்கினார்‌; அவர்கள்‌ மறுபடியும்‌ சென்று வீதிகளில்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை அறிவித்தனர்‌. 


நாம்‌ தேவனை அறிந்திருப்போமென்றால்‌, மனிதர்களின்‌ கால்களில்‌ விழவேண்டிய 
நிர்ப்பந்தம்‌ இல்லை. ஆமான்‌ எத்தனை உயர்ந்த அதிகாரியாயிருந்தாலும்‌, மொர்தேக்காய்‌ 
அவனனை  வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை. இதைக்‌ கண்ட ஆமான்‌ 
கோபமடைந்தான்‌. மொர்தேக்காயை மாத்திரமல்ல, அவனது யூத வம்சத்தையே கூண்டோடு 
அழிக்கவேண்டும்‌ எனத்‌ தீர்மானித்தான்‌. ராஜாவினிடத்தில்‌ பேசி யூதர்களை 
அழிக்கும்படியான உத்தரவையும்‌ பிரப்பித்திருந்தான்‌. அழிவு வருவதைக்‌ கண்ட ஜனங்கள்‌ 
கதறத்தொடங்கினர்‌. ஜனங்களின்‌ புலம்பலைக்‌ கண்ட மொர்தேக்காய்‌ தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, இரட்டூடுத்தியவனாக ராஜாவின்‌ அரண்மனைக்குள்‌ 
பிரவேசித்தான்‌. மொர்தேக்காயைப்‌ போன்றதொரு கூட்டம்‌ இந்த நாட்களில்‌ 
ஆண்டவருக்காக எழும்பியாகவேண்டும்‌. 


ராஜூவின்‌ உத்தரவும்‌ அவனுடைய கட்டளையும்‌ போய்ச்‌ சேர்ந்த 
ஒவ்வொரு நாட்டிலும்‌ ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளை மகா துக்கமும்‌, 
உயவாசமும்‌, அழுகையும்‌ புலம்பலும்‌ உண்டாய்‌, அநேகர்‌ இரடடுடுத்திச்‌ 
சாம்பலில்‌ கிடந்தார்கள்‌. அப்பொழுது எஸ்தரின்‌ தாதிமார்களும்‌, 
அவளுடைய பிரதானிகளும்போய்‌, அதை அவளுக்கு அறிவித்தார்கள்‌. 
அதினாலே ராஜாத்தி மிகவும்‌ துக்கப்பட்டு, மொர்தெகாய்‌ உடுத்திருந்த 
இரட்டை எடுத்துப்போட்டு, அவனை உடுத்துவிக்குறதற்கு வஸ்திரங்களை 
அனுப்பினாள்‌. அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான்‌. எஸ்தர்‌ 
4:3,4 


மொர்தேக்காய்‌ இரட்டூுடூுத்தியவனாக ராஜாவின்‌ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பது 
ராஜாவின்‌ சட்டத்திற்கு விரோதமானது என்பதை அறிந்த அரண்மனையிலிருந்த எஸ்தர்‌, 
மொர்தேக்காய்‌ இரட்டுடூத்தியவனாக அரண்மணைக்குள்ளே வந்திருக்கின்றான்‌ என்பதை 
அறிந்தவுடன்‌, துக்கப்பட்டாள்‌ அத்துடன்‌ மாற்று வஸ்திரங்களாக விலையுயர்ந்த 
வஸ்திரங்களை அவனுக்கு அனுப்பிவைத்தாள்‌. தேசம்‌ அழியப்போகின்றது, ஜனங்கள்‌ 
அழியப்போகின்றார்கள்‌ என்பதை அறிந்த மொர்தேக்காய்‌ இரட்டூடுத்தியிருக்கின்றான்‌, 
எஸ்தரோ அதை எடூத்துப்போடும்‌ வண்ணமாக, அவனது இரட்டை மாற்றும்‌ வண்ணமாக 
மாற்று வஸ்திரங்களை அனுப்புகின்றாள்‌. ஆனால்‌, மொர்தேக்காய்‌ என்ற தேவ 
மனிதனுக்கு அவ்விலையுயர்ந்த வஸ்திரங்கள்‌ தேவையில்லை, அவன்‌ எஸ்தர்‌ அனுப்பிய 
வஸ்திரங்களைப்‌ புறக்கணித்துத்‌ தள்ளினான்‌. அவனது விருப்பமெல்லாம்‌, 
வாஞ்சையெல்லாம்‌ என்‌ ஜனங்கள்‌ அழிவினின்று காப்பாற்றப்படவேண்டும்‌, 
விடுதலையாகவேண்டும்‌ என்பதாகவேயிருந்தது. நமது தேசம்‌ அழிவை நோக்கிச்‌ 
சென்றுகொண்டிருக்கும்‌ நேரத்தில்‌, “நாம்‌ உல்லாசமாய்‌ வாழுவதந்கு 
அழைக்கப்பட்டவர்கள்‌ அல்ல' என்பதை அறிந்துகொள்ளவேண்டும்‌. மொர்தேக்காய்க்கு 
அரண்மனையிலிருந்து வந்த அந்த ஆடைகள்‌ நன்றாகவே இருந்தாலும்‌, என்‌ ஜனம்‌ 
அழிகின்றதே என்ற பாரம்‌ அவனை அந்த ஆடைகளை வெறுக்கச்செய்தது. 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: இந்த ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌, இவர்கள்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌. ஆகையால்‌ என்‌ கோபம்‌ இவர்கள்‌ மேல்‌ மூளவும்‌, 


நான்‌ இவர்களை அழித்துப்போடவும்‌ நீ என்னை விட்டூவிடு. உன்னை ஒரு பெரிய 
ஜாதியாக்குவேன்‌” என்றார்‌ (யாத்திராகமம்‌ 32:9,10). என்று தேவன்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொன்னபோது, மோசேயினால்‌ அதனை ஏற்றுக்கொள்ளமுடியவில்லை. இயேசு 
வெளிப்படவேண்டுமென்நால்‌, யூத கோத்திரத்தில்தான்‌ கிறிஸ்து வெளிப்படமுடியும்‌, நானோ 
லேவி கோத்திரத்தான்‌. எனது கோத்திரத்தில்‌ கிறிஸ்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு 
இல்லை, எனவே தேவன்‌ தருகின்ற ஆசீர்வாதங்கள்‌ எனக்குத்‌ தேவையில்லை என்று 
சொல்லுகின்ற மோசேக்கள்‌ இன்று தேவை. தனக்கு வருகின்ற வசதிகளை 
தேவனுக்கென்று தியாகம்‌ செய்கின்றதொரு கூட்டம்‌ ஆண்டவருக்கென்று எழும்பியே 
ஆகவேண்டும்‌. நாம்‌ விரயமாக்கும்‌ காரியங்களை தேவ ராஜ்யத்திந்கென்று 
செலவழிப்போமென்றால்‌, எத்தனை ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயம்‌ 
செய்திருக்கமுடியும்‌. தனக்கு வருகின்ற வெகுமதியை, இலாபத்தை வேண்டாம்‌ என்று 
சொல்லுகின்ற மொர்தேக்காயின்‌ கூட்டத்தில்‌ சேருகிறதற்கு நம்மிலும்‌ பலர்‌ 
எழும்பவேண்டும்‌. 


“நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌" 


யாராவது  அழைப்பிக்கப்படாமல்‌, உள்முற்றத்தில்‌ ராஜூவினிடத்தில்‌ 
பிரவேசித்தால்‌, புருஷரானாலும்‌ ஸ்துிர்யானாலும்‌ சரி, அவர்கள்‌ 
பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை 
நீடடனாலொழிய மற்றப்படி சாகவேண்டும்‌ என்கிற ஒரு தவறாத 
சட்டமுண்டு, இது ராஜூவினுடைய சகல ஊழியக்காரருக்கும்‌, 
ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும்‌ தெரியும்‌. நான்‌ 
இந்த முப்பது நூளளனவும்‌ ராஜாவினிடதகில்‌ வரவழைப்பிக்கப்படவில்லை 
என்று சொல்லச்சொன்னாள்‌. எஸ்தர்‌ 4:11 


ந இந்தக்‌ காலத்திலே மவுனமாயிருந்தால, யூதருக்குச்‌ சகாயமும்‌ 
இரட்சிப்பும்‌ வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்‌, அப்பொழுது நயம்‌ உன்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ அழிவி ர்கள்‌. ந இப்படிப்பட்ட காலத்துக்கு 
உதவியமாயீருக்கும்பி உனக்கு ராஜமேன்மை கஅிடைத்திருக்கலாமே, 
யாருக்குத்‌ தெரியும்‌, என்று சொல்லச்சொன்னான்‌. எஸ்தர்‌ 4:14 


நீர்‌ போய்‌, சூசானில்‌ இருக்கிற யூதரையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, 
மூன்றுநாள்‌ அல்லும்‌ பகலும்‌ புசியாமலும்‌ குடியாமலுமிருந்து, எனக்காக 
உபவாசம்பண்ணுங்கள்‌. நானும்‌ என்‌ தாதிமாரும்‌ 
உபவாசம்பண்ணுவோம்‌. இவ்விதமாகச்‌ சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிப்பேன்‌. நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்று சொல்லச்சொன்னாள்‌. 
எஸ்தர்‌ 4:16 


இக்கட்டான சூழ்நிலையில்‌, யூத ஜனங்களை அழிக்க ஆமான்‌ ராஜாவினிடத்தில்‌ உத்தரவு 
பெற்று அனுப்பிவிட்ட நேரத்தில்‌, மொர்தேக்காய்‌ அரண்மனையில்‌ ராணியாக வீற்றிருந்த 
எஸ்தரை நோக்கி “தேவன்‌ உனக்கு ராஜ மேன்மையைக்‌ கொடுத்தது, நீ 
உயர்த்தப்பட்டது, கல்வி கற்றுத்தந்தது, பரிமளத்‌ தைலங்களைப்‌ பூசியது உனது 
ஜனங்களைக்‌ காக்கவே, எனவே நீ ராஜாவினிடத்தில்‌ ஜனத்திற்காகப்‌ பேசு' என்று 
பெரியதோர்‌ சவாலை எஸ்தரின்‌ முன்னதாக வைக்கின்றான்‌. ஆனால்‌, எஸ்தரோ “நான்‌ 
ராஜாவினால்‌ அழைக்கப்படாமல்‌ பிரவேசிக்கமுடியாது' என்று மாறுத்தரம்‌ சொல்லுகின்றாள்‌. 
எஸ்தர்‌ அநாதையாயிருந்தவள்‌, பெற்றோர்‌ இல்லாதிருந்தவள்‌, சிறையிருப்பிலிருந்தவளை 
எடுத்து தேவன்‌ அவளை ராணியாக மாற்றினார்‌; என்றபோதிலும்‌, எஸ்தர்‌ கர்த்தரின்‌ 
காரியத்தில்‌ நான்‌ எப்படிப்‌ போவேன்‌' என்றே சொல்லுகின்றாள்‌. இதைப்போன்றதொரு 
நிகழ்ச்சியை நாம்‌ உன்னதப்பாட்டின்‌ புத்தகத்தில்‌ காணமுடியும்‌. வெளியே நின்று 


கொண்டிருக்கும்‌ நேசரின்‌ சத்தத்தைக்‌ கேட்டபின்னும்‌, சூலமித்தி. “நான்‌ 
நத்திரைபண்ணினேன்‌, என்‌ இதயமோ விழிக்திருந்தது, கதவைக்‌ தட்டுகிற என்‌ நேசரின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டேன்‌: என்‌ சகோதரியே! என்‌ பிரியமே! என்‌ புறாவே! என்‌ 
உத்தமியே! கதவைத்‌ திற, என்‌ தலை பனியினாலும்‌, என்‌ தலைமயிர்‌ இரவில்‌ 
பெய்யும்‌ தூறலினாலும்‌  நனைந்திருக்கிறது என்றார்‌. என்‌ வஸ்திரத்தைக்‌ 
கறற்றிப்போட்டேன்‌, நான்‌ எப்படி அதைத்‌ திரும்பவும்‌ உடுப்பேன்‌, என்‌ பாதங்களைக்‌ 
கழுவினேன்‌, நான்‌ எப்படி அவைகளைத்‌ திரும்பவும்‌ அழுக்காக்குவேன்‌” என்று நேசரிடம்‌ 
சொல்லுகின்றாள்‌ (உன்னதப்பாட்டு 5:23). 


சூலமித்தி ராஜ அரண்மணையில்‌ உ றங்கிக்கொண்டிருக்கின்நாள்‌. அவளது நேசர்‌ வந்து 
கதவைத்‌ தட்டுகின்றார்‌, என்‌ தலை பனியினால்‌ நனைந்திருக்கின்றது என்று சொன்னபோது 


அவளோ அதனைப்‌ பொருட்படுத்தவில்லை. இந்த சூலமித்தி முன்பு 
எப்படிப்பட்டவளாயிருந்தாள்‌ என்பதை வசனங்களின்‌ மூலமாக நாம்‌ 
அறிந்துகொள்ளமுடியும்‌. வெயிலினால்‌ கருத்துப்போனவள்‌, சகோதரர்களாலும்‌ 
பெற்றோர்களாலும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாதவள்‌, திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ 
காவல்காரியாயிருந்தவள்‌. இப்போதோ அவளது கையில்‌ வெள்ளைப்போளம்‌, 


சுகந்தவர்க்கம்‌ போன்றவைகள்‌ தவழுகின்றது. இந்நிலையில்‌ ராஜா வந்து கதவைத்‌ 
தட்டியபோது, “எண்‌ வஸ்திரத்தைக்‌ கழற்றிப்போட்டேன்‌, நான்‌ எப்படி அதைத்‌ திரும்பவும்‌ 
உடுப்பேன்‌, என்‌ பாதங்களைக்‌ கழுவினேன்‌, நான்‌ எப்படி அவைகளைத்‌ திரும்பவும்‌ 
அழுக்காக்குவேன்‌' என்று சொல்லுகின்றாள்‌. வெளியில்‌ இருக்கும்போது மோசமான 
நிலையில்‌ இருந்தவளை தேவன்‌ எடுத்து உயர்ந்த நிலையில்‌ வைத்திருந்தபோதிலும்‌, 
அவருக்கே கதவைத்‌ திறக்க அவள்‌ முன்வரவில்லை. அரண்மனையில்‌ தேவனால்‌ 
ராணியாக உயர்த்தப்பட்டிருந்த எஸ்தரும்‌ “நான்‌ அழைக்கப்படாமல்‌ எப்படிச்‌ செல்வேன்‌' 
என்றே மொர்தேக்காய்க்கு பதில்‌ சொல்லுகின்றாள்‌. 


தென்‌ அமெரிக்காவிற்கும்‌ வட அமெரிக்காவிற்கும்‌ இடையிலான ஓரிடத்தில்‌ 
காட்டுமிராண்டிகளான மக்கள்‌ வாழ்ந்துகொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 
சுவிசேஷத்தை  அறிவிக்கிறதற்கு ஒருவரும்‌ செல்லவில்லை என்பதை அறிந்த 
அமெரிக்காவிலுள்ள ஐந்து ஊழியர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளுடன்‌ அவ்விடத்திற்குப்‌ 
புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. தங்கள்‌ மனைவிமார்களை ஓரிடத்தில்‌ விட்டுவிட்டு அவர்களைச்‌ 
சந்திக்க விமானத்தில்‌ சென்றார்கள்‌, விமானம்‌ அவ்விடத்தைச்‌ சென்றடைந்தபோது 
இறங்குமுன்னதாக மனைவிகளுக்குச்‌ செய்தி அனுப்பினார்கள்‌. பின்னர்‌ எவ்விதச்‌ 
செய்தியும்‌ வரவில்லை. மூன்று நாட்களுக்குப்‌ பின்னர்‌ அமெரிக்க விமானப்படையினர்‌ 
தேடியபோது, அவர்கள்‌ சென்ற விமானம்‌ அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது; ஐந்து 
ஊழியர்களும்‌ தரையோடு குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள்‌. அதில்‌ ஒருவருடைய 
மனைவியின்‌ பெயர்‌ எலியெட்‌, அவருடைய மனைவி எலிசபெத்‌ எலியெட்‌ 
கர்ப்பிணியாயிருந்தாள்‌. அவளுக்கு ஒன்றரை வயதில்‌ ஒரு குமாரனும்‌ இருந்தான்‌. 
இரண்டாவது ஒரு ஆண்‌ குழந்தைபோது, அதைப்‌ பார்க்கும்படியாக மூத்தகுமாரனை 
அழைத்துக்கொண்டுவந்தார்கள்‌, அப்போது அவன்‌ அழுதுகொண்டிருந்த தனது தம்பியைப்‌ 
பார்த்து “அப்பாவை இயேசப்பா வரும்போது நான்‌ காட்டித்தருகின்றேன்‌ என்று 
சொன்னபோது, அந்த தாயின்‌ உள்ளம்‌ உடைந்தது. ஒன்றரை வயது குழந்தைக்கு 
இவ்வித நம்பிக்கை இருக்குமென்றால்‌, இயேசுவைப்‌ பற்றி அறியாத ஜனங்களுக்கு 
அவரை  அறிவிக்கவேண்டுமே என்ற நோக்கத்தில்‌ இரண்டு குழந்தைகளையும்‌ 
கூட்டிக்கொண்டு எந்த காட்டில்‌ தனது கணவன்‌ கொல்லப்பட்டாரோ, அதே காட்டிற்குச்‌ 
சென்று ஊழியம்‌ செய்தாள்‌. அப்போது, அவரது கணவனைக்‌ கொன்ற அக்காட்டின்‌ 
தலைவன்‌ வந்து நின்றான்‌. அந்த தாயின்‌ அன்பு அவர்களை உடைத்தது, அந்த தீவில்‌ 
14000 க்கும்‌ அதிகமானோர்‌ இயேசுவுக்குச்‌ சொந்தமானார்கள்‌. 'நான்‌ செத்தாலும்‌ 
சாகிறேன்‌' என்று சொல்லும்‌ கூட்டம்‌ தேவனுக்குத்‌ தேவை. பீஹாரில்‌ கர்வார்‌ என்று 
சொல்லப்படுகின்ற, மனிதர்களின்‌ தலைகளை வெட்டி விளைநிலத்தில்‌ புதைக்கின்ற 


மக்கள்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ நாங்கள்‌ சென்று ஊழியம்‌ செய்தோம்‌, இன்றோ தேவன்‌ 
அவர்களை  மாற்றியிருக்கின்றார்‌; அவர்கள்‌ தலைவெட்டூவதில்லை. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ இப்படிப்பட்ட மக்கள்‌ கூட்டத்தை மாற்றுமென்றால்‌ எஸ்தரைப்போல “நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌' என்று புறப்படக்கூடிய மக்கள்‌ எழும்பியே ஆகவேண்டும்‌. 


அரணாக மாறும்‌ ஜெபம்‌ 


நீர்‌ போய்‌, சூசானில்‌ இருக்கிற யூதரையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, 
மூன்றுநாள்‌ அல்லும்‌ பகலும்‌ புசியாமலும்‌ குடியாமலுமிருந்து, எனக்காக 
உபவாசம்பண்ணுங்கள்‌. நானும்‌ என்‌ தாதிமாரும்‌ 
உபவாசம்பண்ணுவோம்‌. இவ்விதமாகச்‌ சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிப்பேன்‌. நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்று சொல்லச்சொன்னாள்‌. 
எஸ்தர்‌ 4:16 


எஸ்தர்கள்‌ இன்று ஆயத்தம்‌. ஆனால்‌, எழும்பும்‌ எஸ்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, 
தேவ சமூகத்தில்‌ அழுது புலம்பி உபவாசத்தோடூ ஜெபிக்கின்ற கூட்டத்தினர்‌ தேவை. 
தியாகம்‌ செய்யக்கூடியவர்கள்‌ தேவை உயிரைப்‌ பணையம்‌ வைக்கக்கூடியவர்கள்‌ தேவை. 
நாம்‌ தேவசமூகத்தில்‌ ஜெபிக்கும்‌ ஜெபம்‌ பணித்தளங்களில்‌ உள்ள ஊழியர்களைப்‌ 
பாதுகாக்கும்‌. பீஹாரில்‌ எனது ஆரம்ப நாட்களின்‌ ஊழியத்தில்‌, ஒருநாள்‌ ஒரு மனிதன்‌ 
என்னைக்‌ கொல்லவேண்டும்‌ என்று கத்தியுடன்‌ எனக்குப்‌ பின்னே வந்துகொண்டிருந்தான்‌. 
அப்போது திடீரென்று இரண்டுபேர்‌ என்னருகே வந்து என்னுடன்‌ ஆங்கிலத்தில்‌ 
பேசிக்கொண்டுவந்தார்கள்‌. அநேக காரியங்களைக்‌ குறித்து என்னுடன்‌ பேசிக்கொண்டே 
வந்தார்கள்‌. ஒரு கிராமத்தை அடைந்தபோது அவர்கள்‌ சென்றுவிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எங்கே சென்றார்கள்‌ என்பதை நான்‌ அறியவில்லை. அந்த கிராமத்தில்‌ எங்கும்‌ தேடியும்‌ 
அவர்களை நான்‌ காணமுடியவில்லை. மறுமுறை அந்த கிராமத்திற்கு நான்‌ 
சென்றிருந்தபோது, கத்தி ஏந்தி வந்த அந்த மனிதன்‌ என்னை நோக்கி, 'நீ எப்போதும்‌ 
இரண்டு அடியாட்களைக்‌ கூட்டிக்கொண்டேதான்‌ சுற்றுகின்றாய்‌, நான்‌ போன முறை 
உன்னைக்‌ கொல்லவேண்டுமென்று கத்தியுடன்‌ வந்தபோது, உன்னுடன்‌ வந்த இரண்டுபேர்‌ 
என்னை பார்த்தனர்‌, நான்‌ போய்விட்டேன்‌; அவர்கள்‌ யார்‌?' என்று என்னிடத்தில்‌ கேட்டான்‌. 
அந்த மனிதன்‌ இயேசுவை ஏற்றுக்கொண்டான்‌. அப்போதுதான்‌ நான்‌ தேவன்‌ தன்னுடைய 
தூதர்களை அனுப்பி என்னைப்‌ பாதுகாத்ததை உணர்ந்துகொண்டேன்‌. எனக்காக, 
என்னுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கும்‌ மக்களினாலேயே இது நடந்தது என்பதை 
அறிந்துகொண்டேன்‌. ஜெபிக்கும்‌ மக்கள்‌ இருப்பார்களென்றால்‌, தேவ ஊழியர்களுக்கு ஒரு 
பெரிய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்‌. 


தேவ ஜனத்திற்காக, அழிந்துகொண்டிருக்கும்‌ ஆத்துமாக்களை கிறிஸ்துவின்‌ மந்தையில்‌ 
சேர்க்க தங்களது இலாபமானவைகளையும்‌, உல்லாசமானவைகளையும்‌ 
உதறித்தள்ளிவிட்டு ஆத்தும பாரத்தினால்‌ நிரப்பப்பட்ட கூட்டத்தினர்களும்‌, நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்று தங்கள்‌ உயிரையும்‌ பணையம்‌ வைத்து பாவத்தில்‌ உழலும்‌ 
மாந்தர்களைக்‌ காக்கும்‌ கூட்டத்தினரும்‌, பணிமுனையில்‌ போர்க்களத்தில்‌ இருக்கும்‌ 
ஊழியர்களுக்காக முழங்காலில்‌ நின்று அவர்களின்‌ பாதுகாப்பிற்காக ஜெபிக்கும்‌ 
கூட்டத்தினரும்‌ இந்திய தேசத்திற்கு இன்றையதேவை. நம்முடைய அர்ப்பணிப்பும்‌, 
செயல்பாடுகளுமே ஆத்துமாக்களை தேவராஜ்யத்திற்குள்‌ கொண்டுவந்து சேர்க்கும்‌. நாம்‌ 
உயர்த்தப்படுவதும்‌, உயர்ந்த ஸ்தானங்களில்‌ தேவன்‌ நம்மை அமரச்செய்வதும்‌ தேவ 
ராஜ்யத்தைக்‌ கட்டவும்‌, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவுமே. தேவ சித்தமும்‌ 
திட்டங்களும்‌ நமது வாழ்வில்‌ நிறைவேற இடமளிப்போம்‌, தேசம்‌ நம்மூலம்‌ 
அசைக்கப்படட்டும்‌. விலைக்கிரையம்‌ செலுத்த நாமே தயங்குவோமென்றால்‌, 
விலைமதிப்பற்ற சுவிசேஷம்‌ பரவுவதெப்படி? 


